World Christian Fellowship 


www.wceflondon.com 
weflondon(@gmail.com 


Heaven on வரத 


கலாத்தியர்‌ 
பாடம்‌ 56 - ஆவியின்‌ கனி - நற்குணம்‌ 


கலாத்தியர்‌ 5:22-23, ஆவியின்‌ கனியே, அன்பு, சந்தோஷம்‌, 
சமாதானம்‌, நீடியபொறுமை, தயவு, நற்குணம்‌, விசுவாசம்‌, 23. 
சாந்தம்‌, இச்சையடகீகம்‌; இப்படிப்பட்டவைகளுககு 
விரோதமான பிரமாணம்‌ ஒன்றுமில்லை. 


The terms, "good," goodly," and "goodness" are found throughout the 
Bible. 


ஆதியாகமம்‌ / இல்‌, "நல்லது" என்ற சொல்‌ 4, 10, 12, 18, 21, 25, 
மற்றும்‌ 31 வசனங்களில்‌ காணப்படுகிறது, அங்கு தேவன்‌ 
தான்‌ படைத்தவை "மிகவும்‌ நல்லது” என்று கூறினார்‌!" 


பழைய ஏற்பாட்டில்‌ இந்த சொற்களின்‌ பொதுவான 
பயன்பாட்டில்‌, அவை பின்வருவனவற்றைக்‌ குறிக்கின்றன: 


ச்‌ விரும்பத்தக்க குணங்கள்‌, நன்மை பயக்கும்‌ 
குணங்கள்‌ அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய 
குணங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டவை. 
(ஆதியாகமம்‌ 2:9, எண்ணாகமம்‌ 10:29). 


2, சேவை செய்யக்கூடிய, திருப்தியான , போதுமான. 
(ஆதியாகமம்‌ 1:4; 2:8). 

3 ஒரு நிறைவு அல்லது முழுமையானது. 
(ஆதியாகமம்‌ 15:15; 30:20; 1 சாமுவேல்‌ 25:3). 

4, கறைபடாத, நியாயமான, கனமான, 


(ஆதியாகமம்‌ 18:7; 27:9; 1 சாமுவேல்‌ 2:24; 2 
சாமுவேல்‌ 11:2). 


3 இன்பம்‌ அளிக்க கூடியது . 
(1 இராஜாக்கள்‌ 8:06; எஸ்தர்‌ 5:9). 

6. இது தயவு மற்றும்‌ நன்மை பயக்கும்‌. 
(1 சாமுவேல்‌ 25:15; 1 நாளாகமம்‌ 10:34; சங்கீதம்‌ 
7321). 


ச்‌ தார்மீகம்‌ நிறைநீதது அல்லது பகதி. 
(ஆதியாகமம்‌ 3:22; உபாகமம்‌ 0:18; சங்கீதம்‌ 37:27). 


புதிய ஏற்பாடு இந்த சொற்களை அதே வழியில்‌ 
பயன்படுத்துகிறது. விளக்குவதற்கு: 


1. அது சிறந்தது (உடல்ரீதியாக அல்லது தார்மீக). 
(மத்தேயு 5:45; 7:11; மாற்கு 10:17; யோவான்‌. 5:29). 
2. ஒரு நல்ல மனிதனுக்கும்‌ நீதிமானுக்கும்‌ 


இடையில்‌ ஒரு மாறுபாடு. 
(ரோமர்‌ 5:7; 7:16; எபிரேயர்‌ 5:14). 
Se தேவனுடைய நற்குணததில்‌ வலுவான 
முக்கியத்துவம்‌ உள்ளது . 
(ரோமர்‌ 2:4; லூக்கா 18:19). 


நற்குணத்தின்‌ தரம்‌. 
தேவனை பற்றிய இயேசுவின்‌ அறிக்கை மட்டுமே "நல்லவர்‌" 


அதன்‌ உச்ச அர்த்தத்தில்‌ புரிந்து கொள்ளப்பட வேண்டும்‌. 
தேவனை தவிர நல்லவர்‌ ஒருவருமில்லை! 


லூக்கா 18:19, அதற்கு இயேசு: நீ என்னை நல்லவனென்று 
சொல்வானேன்‌? தேவன்‌ ஒருவர்‌ தவிர நல்லவன்‌ ஒருவனும்‌ 
இல்லையே. 


நீதிமான்கள்‌ யாரும்‌ இல்லை; இல்லை, ஒருவரும்‌ இல்லை! 


2 


ரோமர்‌ 3:10, அந்தப்படியே: நீதிமான்‌ ஒருவனாகிலும்‌ இல்லை; 


இவை இறுதி அர்த்தத்தில்‌ புரிந்து கொள்ளப்பட வேண்டும்‌, 
ஏனென்றால்‌ இதே வேதவசனங்கள்‌ மனிதர்களை 
"நல்லவர்கள்‌", "நீதிமான்கள்‌" என்று அழைக்கின்றன. " 


3 யோவான்‌ 1:11, பிரியமானவனே நீ தமையானதைப்‌ 
பின்பற்றாமல்‌, நன்மையானதைப்‌ பின்பற்று, 
நன்மைசெய்கிறவன்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறான்‌; 
தமைசெய்நறெவன்‌ தேவனைக்‌ காணவில்லை. 


1 யோவான்‌ 3:7, பிள்ளைகளே நீங்கள்‌ ஒருவராலும்‌ 
வஞ்சிக்கப்படாதிருங்கள்‌; நீதியைச்‌ செய்கிறவன்‌ அவர்‌ 
நீதியுள்ளவராயிருகறெதுபோலத்‌ தானும்‌ 
நீதியுள்ளவனாரயிருக்கிறான்‌. 


எல்லா மனிதர்களும்‌ தேவனை போல இருப்பதை விட்டு 
விழுந்தார்கள்‌, ஆனால்‌ மனிதர்கள்‌ நல்லவர்களாகவும்‌ 
நற்காரியங்களை செய்யவும்‌ முடியும்‌. மனிதர்கள்‌ 
நீதிமான்களாக இருக்க முடியும்‌, நீதியைச்‌ செய்யவும்‌ முடியும்‌. 
நற்குணம்‌ கனியைத்‌ கொடுக்க தேவனுடைய ஆவி நமக்கு 
உதவுகிறது! 


நல்லது அல்லது நற்குணம்‌ எது என்பதை மனிதன்‌ எவ்வாறு 
தீர்மானிக்கிறான்‌? 


நாம்‌ உருவாக்கப்பட்ட விதம்‌ மற்றும்‌ மதிப்பீடு மற்றும்‌ 
பகுத்தறிவு திறன்‌ ஆகியவற்றுடன்‌, எது நல்லது என்பதை 


பொதுவாக அறிவோம்‌. ஆனால்‌ பாவத்தாலும்‌, 
அவிசுவாசத்தாலும்‌ நாம்‌ மிகவும்‌ கடினமடையலாம்‌, 
நம்முடைய நன்மை பற்றிய கருத்தும்‌, பெரிதும்‌ 
தடைபடலாம்‌. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌, ஏவுதலால்‌ புறஜாதியார்‌ செய்த 
பாவங்களின்‌ நீண்ட பட்டியலைக்‌ கொடுத்தார்‌ (ரோமர்‌ 1: 18- 
32). 


இந்த பாவங்களைச்‌ செய்யும்‌ அத்தகைய மக்கள்‌ மீது தேவ 
கோபம்‌ ஊற்றப்படும்‌ என்று அவர்‌ தெளிவாகக்‌ கூறினார்‌. 


ரோமர்‌ 1:32, இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ 
மரணத்திற்குப்‌ பாத்திரராயிருக்கிறாரகளென்று தேவன்‌ 
தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள்‌ அறிந்திருந்தும்‌, 
அவைகளைத்‌ தாங்களே செய்றெதுமல்லாமல்‌, அவைகளைச்‌ 
செய்கிற மற்றவர்களிடத்தில்‌ பிரியப்படுகிறவர்களு 
மாயிருக்கிறார்கள்‌. 


இத்தகைய செயல்கள்‌ பொல்லாதவை தவறானவை, 
பாவமானவை என்று இந்த மக்களுக்குத்‌ தெரியும்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌ ஆனால்‌ அவர்கள்‌ தெறிஞ்சும்‌ செய்தார்கள்‌. 


ரோமர்‌ 2:14, அன்றியும்‌ நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள்‌ 
சுபாவமாய்‌ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது, 
நியாயப்பிரமாணமில்லாத அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள்‌ 


புறஜாதியினருக்கு நியாயப்பிரமாணம்‌ இல்லை என்றாலும்‌ 
(மோசேயின்‌ பிரமாணம்‌), அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ 
எழுதப்பட்ட நியாயப்பிரமாணதீதின்‌ கிரியையை 
காட்டினார்கள்‌ என்று அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌! 


ஆனால்‌ எது நல்லது என்பதை தீர்மானிப்பதற்கான இறுதித்‌ 
தரமும்‌, அதன்‌ பக்கங்களில்‌ சிததரிக்கப்படும்‌ தேவன்‌ 
எப்படிப்பட்டவர்‌ என்பதும்‌, வேதத்தில்‌ வெளிப்படையாக 
உள்ளது. 


ஒரு நல்ல மனிதர்‌ தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 
வாழ்க்கை மற்றும்‌ அவரது வாழ்க்கையின்‌ அனைத்து 
பகுதிகளிலும்‌ அவருடைய அதிகாரத்தால்‌ இயக்கப்பட்ட 
ஒருவராக சிததரிக்கப்படுகிறார்‌. 


இந்த நன்மை தேவனை மையமாகக்‌ கொண்ட மற்றும்‌ 
தேவனால்‌ கட்டுப்படுத்தும்‌ வாழ்க்கையிலிருந்து வருகிறது. 


யோவான்‌ 14:15, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ அன்பாயிருந்தால்‌ என்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌. 


[ii 


நாம்‌ தேவனை நேசித்தால்‌, "தயவு" மட்டுமல்ல, 


"நற்குணத்தையும்‌” காண்பிப்போம்‌. 


அப்போஸ்தலன்‌ தனது எழுத்துக்களில்‌ இந்த வார்த்தையை 
எவ்வாறு பயன்படுத்தினார்‌ என்று பாருங்கள்‌: 


ரோமர்‌ 15:14 என்‌ சகோதரரே, நீங்கள்‌ நற்குணத்தினால்‌ 
நிறைந்தவர்களும்‌, சகல அறிவினாலும்‌ 
நிரப்பப்பட்டவர்களும்‌, ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்ல 
வல்லவர்களுமாயிருக்கிறீர்களென்று நானும்‌ உங்களைக்‌ 
குறித்து நிச்சயிதீதிருக்கிறேன்‌. 


எபேசியர்‌ 5:9, ஆவியின்‌ கனி, சகல நற்குணத்திலும்‌ நீதியிலும்‌ 


உண்மையிலும்‌ விளங்கும்‌, 


2 தெசலோனிக்கேயர்‌ 1:12, நம்முடைய தேவன்‌ உங்களைத்‌ 
தமது அழைப்புக்குபம்‌ பாத்திரராக்கவும்‌, தமது தயையுள்ள 
சித்தம்‌ முழுவதையும்‌ விசுவாசத்தின்‌ கிரியையையும்‌ பலமாய்‌ 
உங்களிடத்தில்‌ நிறைவேற்றவும்‌ வேண்டுமென்று, 
எப்பொழுதும்‌ உங்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறோம்‌ , 
eng vII. 


நற்குணம்‌ ! 


நாம்‌ நன்மை செய்வதைப்‌ பற்றி பேசும்போது அல்லது யாரோ 


ஒரு நல்ல மனிதர்‌ என்று பேசும்போது, அவர்களின்‌ 
திரியைகளையோ செயல்களையோ மதிப்பீடு 
செய்துள்ளோம்‌ என்பதைக்‌ காண்பிப்போம்‌, பொதுவாக 
அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்று நம்புகிறோம்‌. 


ஆனால்‌ மனிதனுக்கு நன்மையின்‌ படியை குறைக்கும்‌" 
போக்கு உள்ளது, இதனால்‌ அதிகமான மக்கள்‌ 
சேர்க்கப்படுவார்கள்‌. 


படியைக குறைப்பதற்குப்‌ பதிலாக, மனிதனை மிகச்‌ சிறநத 
நன்மைக்கு சவால்‌ செய்வதற்காக வேதம்‌ அளவை 
உயர்தீதுகிறது. 


நல்லது அல்லது நன்மை என்ற கருத்தை விவாதிக்க இரண்டு 
அணுகுமுறைகளை எடுக்க விரும்புகிறோம்‌. 


1. நன்மையை பற்றி வேதம்‌ என்ன சொல்கிறது? 


ரோமர்‌ 12:2, நீங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு ஒத்த 
வேஷந்தரியாமல்‌, தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ 
பரிபூரணமுமான சித்தம்‌ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, 
உங்கள்‌ மனம்‌ புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்‌. 


1 பேதுரு 3:13, நீங்கள்‌ நன்மையைப்‌ 
பின்பற்றுகிறவர்களானால்‌, உங்களுக்குத்‌ தமைசெய்கிறவன்‌ 
யார? 


ரோமர்‌ 12:9, உங்கள்‌ அன்பு மாயமற்றதாயிருப்பதாக; 
தமையை வெறுத்து, நன்மையைப்பற்றிக்கொண்டிருங்கள்‌. 


ரோமர்‌ 13:3, மேலும்‌ அதிகாரிகள்‌ நற்கிரியைகளுக்கல்ல, 
துர்க்கிரியைகளுகீகே பயங்கரமாயிருக்கிறார்கள்‌; ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பயப்படாதிருக்கவேண்டுமானால்‌, 
நன்மைசெய்‌, அதினால்‌ உனககுப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 5:15, ஒருவனும்‌ மற்றொருவன்‌ செய்யும்‌ 
தமைக்குத்‌ தமைசெய்யாதபடி பாருங்கள்‌; உங்களுக்குள்ளும்‌ 
மற்ற யாவருக்குள்ளும்‌ எப்பொழுதும்‌ நன்மைசெய்ய 
நாடுங்கள்‌. 


ரோமர்‌ 12:21, நீ தமையினாலே வெல்லப்படாமல்‌, தமையை 
நன்மையினாலே வெல்லு. 


2, ஒரு மனிதன்‌ ஒரு நல்ல மனிதன்‌ என்பதைக்‌ காட்டும்‌ 
சில அம்சங்கள்‌ என்ன? 


மத்தேயு 25:21, அவனுடைய எஜமான்‌ அவனை நோக்கி; 
நல்லது, உத்தமமும்‌ உண்மையுமான ஊழியக்காரனே, 
கொஞ்சததிலே உண்மையாயிருந்தாய்‌, அநேகததின்‌ மேல்‌ 
உன்னை அதிகாரியாக வைப்பேன்‌ உன்‌ எஜமானுடைய 


சந்தோஷத்திற்குள்‌ பிரவேச என்றான்‌” 


ரோமர்‌ 12:1-2, அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ உங்கள்‌ 
சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌ தேவனுக்குப்‌ பிரியமுமான 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 
இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌; இதுவே நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள 
ஆராதனை. 2. நீங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு ஒத்த 
வேஷந்தரியாமல்‌, தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ 


பரிபூரணமுமான சித்தம்‌ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, 
உங்கள்‌ மனம்‌ புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ 9:36, யோப்பா பட்டணத்தில்‌ 
கிரேக்குப்பாஷையிலே தொற்காள்‌ என்று அர்த்தங்கொள்ளும்‌ 
தபீத்தாள்‌ என்னும்‌ பேருடைய ஒரு சீஷி இருந்தாள்‌; அவள்‌ 


நற்கிரியைகளையும்‌ தருமங்களையும்‌ மிகுதியாய்ச 
செய்துகொண்டுவந்தாள்‌. 

யோவான்‌ 5:28-29, இதைக்குறித்து நீங்கள்‌ 
ஆச்சரியப்படவேண்டாம்‌; ஏனென்றால்‌ பிரேதக்குழி 


களிலுள்ள அனைவரும்‌ அவருடைய சத்தத்தைக்‌ கேட்குங்‌ 
காலம்‌ வரும்‌;29. அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை 
அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும்‌, தமை 
செய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக 
கிறவர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌. 


முடிவுரை 


கிறிஸ்தவர்‌ தனது நற்குண வாழ்வின்‌ மூலம்‌ தேவனின்‌ 
நன்மையை உலகுக்கு நிரூபிக்க அழைக்கப்படுகிறார்‌! 


இவ்வாறு, அவருடைய கிறியைகளால்‌ அவருடைய 
வாழ்க்கை தேவனை மகிமைப்படுததும்‌. 


மத்தேயு 5:16, இவ்விதமாய்‌ மனுஷர்‌ உங்கள்‌ 
நற்கிரியைகளைக்கண்டு, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ 
பிதாவை மகிமைப்படுததும்படி, உங்கள்‌ வெளிச்சம்‌ அவர்கள்‌ 
முன்பாகப்‌ பிரகாசிக்கக்கடவது. 


தீமையால்‌ நம்மை வெல்ல அனுமதிக்க வேண்டாம்‌, ஆனால்‌ 
நன்மை செய்வதன்‌ மூலம்‌ தீமையை வெல்ல வேண்டும்‌ 
என்று நாம்‌ அறிவுறுதீதப்படுகிறோம்‌ (ரோமர்‌ 12:21). 


நாம்‌ நம்‌ இருதயங்களைத்‌ சுதீதிகரிக்கும்போது , நம்முடைய 
பேச்சு சுத்தமாக இருக்கும்‌. 


கொலோசெயர்‌ 4:6, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு 
சொல்லவேண்டுமென்று நீங்கள்‌ அறியும்படிக்கு, உங்கள்‌ 
வசனம்‌ எப்பொழுதும்‌ கிருபை பொருந்தினதாயும்‌ உப்பால்‌ 
சாரமேறினதாயுமிருப்பதாக. 


கெட்ட பேச்சிலிருந்து நம்‌ நாக்கைத்‌ தவிர்ப்போம்‌. 


எபேசியர்‌ 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும்‌ உங்கள்‌ 
வாயிலிருந்து புறப்படவேண்டாம்‌; பக்திவிருததிக்கு ஏதுவான 
நல்ல வார்த்தை உண்டானால்‌ அதையே கேட்கிறவனுக்குப்‌ 
பிரயோஜனமுண்டாகும்படி பேசுங்கள்‌. 


நாம்‌ நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும்‌. 


மத்தேயு 12:35, நல்ல மனுஷன்‌ இருதயமாகிய நல்ல 
பொக்கிஷத்திலிருநது நல்லவைகளை எடுத்துக்காட்டுகிறான்‌, 
பொல்லாத மனுஷன்‌ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து 
பொல்லாதவைகளை எடுத்துக்காட்டுகிறான்‌. 


நாம்‌ நம்‌ நாக்கை நிர்வகிப்பது மட்டுமல்லாமல்‌, நம்முடைய 
தனிப்பட்ட பழக்கவழக்கங்கள்‌, உடை, பொழுதுபோக்கு 
மற்றும்‌ ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌ இருவருடனான நமது 
உறவு ஆகியவற்றை நிர்வகிப்பது. 


நன்மையின்‌ ஆண்களாகவும்‌ பெண்ணாகவும்‌ இருக்க சவால்‌ 
எடுத்து கொள்வோம்‌ ! 


10 


